3312-1111 
3 C252 


SRE 
1 


ச உத்த 





= 





1 
I 1 டன 
ன 
படல 
ஏ 
௫ டத்‌ 
௫ 
ட. 
ட இ 
அட 
ஓ 
- 
ரூ உட்‌ 
a 155 
4 க 
க அட 
5௨. ட பரி 
5 ர 
ய 
ஆ 
18. 


1914 





பதிப்புரை 

சிறுவர்‌ கருத்தினை வளம்படுத்தும்‌ வழிகளில்‌ 
கதையே சிறத்தது. கதை வழியாக அரிய பெரிய 
- கருத்துக்களையும்‌ எளிமையாக .. உணர்த்தலாம்‌. 
அதன்‌ வழியே தமிழ்ச்‌ சுவையையும்‌ ஊட்டலாம்‌. 
அவர்களுக்குத்‌ தானாகவே படிப்பில்‌ ஓர்‌ ஆர்வம்‌ 
மலப்‌ இவை பழக்கத்தில்‌ கண்ட 
உண்மைகள்‌. ்‌ | 


காற்று எங்கும்‌ திறைந்திருக்கின்றது. காத்‌ 
றைக்கொண்டு தொழில்‌ பல. 'செய்விக்கலாம்‌. 
காற்றாடி, பலூன்‌ தீர்‌ இறைக்கும்‌ பொறி, வான 
வூர்தி, பறவை மூதலியன காற்றின்‌ உதவியால்‌ 
இயங்குகின்றன. மரமும்‌ காற்றின்‌ உதவியால்‌ 
வாழ்கின்றது. மக்களும்‌' காற்றின்‌ உதவியால்‌ 
- வாழ்கின்ற கன. இத தகைய பல அரும்‌ 
பொருள்களை கதை வடிவாக இதன்கண்‌ காணலாம்‌. 


எளிய இனிய தடை. 


, தமிழகப்‌ பெற்றோரும்‌ ஆசிரியரும்‌ இதனை 
வரவேற்று ஆ தரிப்பார்களாக, 


சைவசித்தாந்த நூற்பதிப்டிக்‌ கழகத்தார்‌. 








காற்றின்‌ ௧ 

,1. எங்கும்‌ நிறைந்த காற்று 
நாம்‌ ஓர அறையில்‌ நிற்பதாக 
வைததுக கொள்ளுவோம்‌. எல்லாம்‌ 
அமைதியாக இருக்கின்றது. அறைக்‌ 
குள காற்று இருப்பதை மறந்துவிடு 
கிறோம்‌. காற்றை நாம்‌ காணமுடி . 
“யாது. அதைத்‌ தொடவும்‌ முடியாது. 
ஆனால்‌, : அது கண்ணுக்குத்‌ தெரி 
யாமல்‌ மறைந்து நிறகிறது. அறை 
முழுவதும்‌ காறறு நிழைந்து இருக்‌ 

கிறது. 
ஒரு செம்பில்‌ நிறையப்‌ பால்‌ 
இருக்கிறது. அதை இன்னொரு பாத்‌ 
உதிரத்தில்‌ ஊ றறிவிடுவோம்‌. செம்பில்‌ 
ஓன்றும்‌ இல்லை என்று சொல்கிறோம்‌. 


1 
கா. க, 








௮ தில்‌ பால்‌ இல்லை என்பது உண்மை... 
தான்‌. ஆனால்‌, அதில்‌ காற்று நிறைந்து 
இருக்கின்‌ றது. | A 
ஒரு கண்ணாடிப்‌ புட்டியைத்‌ கண்டு 
ணீரில்‌ அமிழ்த்தினால்‌, தண்ணீர்‌! 
அதில்‌ ஏறுவதில்லை.  புட்டிக்குள்‌ 
இருக்கும்‌ காற்று தண்ணீரை உள்ளே ்‌ 
வர்ல தடுக்கிறது. 3 
புட்டியை ஒருபு றமாகச்‌ சாய்த்துப்‌ 
பிடித்தால்‌, காற்று த்தல்‌. | 
வெளிக்‌ கிளம்புகிறது. அந்த இடத்‌ 
தைத்‌ தண்ணீர்‌ நிரப்புகிறது. புட்டியும்‌ 
நிறைகன்றது... காற்றை வெளியே 
அனுப்பினாலதான்‌ ல ன்ற | 
நிரம்பும்‌. | 
கண்ணாடிப்புட்டி நிறையத்‌ தண்‌ 
ணீர்‌ எடுத்துத்‌ தலைகமாகப்‌ பிடிக்க 
லாம்‌. கண்ணீர்‌ முழுவதும்‌ கொட்டிப்‌ 
போவதில்லை. காற்றுக்குமிழி ஒன்று 
உள்ளே செல்லும்‌. சிறிது தண்ணர்‌ 


2 












வெளிப்படும்‌. ம வட்டி குமிழிஉள்ளே 
போகும்‌. இன்னும்‌. 
கொஞ்சம்‌ தண்ணீர்‌ 
உ வளியில்‌ வரும்‌. இப்‌ 
படியே ரி றிது சிறி. 
தாகத்‌ த ண்ணீர 
முழுவதும்‌ வெளிப்‌. 
படும்‌. 





தண்ணீரைப்‌ 
போலவே காற்றும்‌ 
(துட்டியை நிரப்புறெது. இடத்தை 
| அடைத்துக்‌ கொள்கிற து. அலை அது 
்‌ நம்‌ கண்ணுக்குத்‌ தெரிவதில்லை. 


காற்றுக்‌ குமிழிகள்‌ 


நாம்‌ ஓடும்பொழுது கா ற்‌ று நம்‌ 

' உடலில்‌ உராய்கின்றது. வா்‌ அட்டையை 

எடுத்து வீசினால்‌, காற்று அதைத்‌ 
தடுப்பது கமக்குத தெரிகிறது... 

அட்டையைக்‌ கத்‌ போல்‌. பிடி. த்‌ 

க ங்கொண்டு வெட்டினால்‌ காறறு.:கடுப 


பது நமக்குத்‌ தெரியாது. அது காற்‌. 
றைப பிளந்துகொண்டு போகிறது. 
அகன்ற பொருளில்‌ பட்டால்தான்‌. 
காற்றின்‌ அழுத்தம்‌ தெரியும்‌. 2 


பிள்ளைகள்‌ வைத்துக்கொண்டு 
விளையாடும்‌ பலூன்‌ (84௦௦84), காற்றி. 
னால். தான்‌ உப்புகின்றது. அதன்‌ 
உள்ளே இருக்கும்‌ காற்று அதை 
உருண்டையாக வைத்திருக்கிறது. 
பலூனை நசுக்கப்‌ பாரத்தால்‌, உள்ளே 
காற்று இருப்பது தெரியும்‌. ஈன்றாய்ட 
அமுக்கினால்‌, காற்று பலூனை உடைத்‌ 
துக்கொண்டு வெளிக்களம்புகிறது. 
அது வெடிக்கும்போது ஓசை உண்டா 
கிறது. 


காற்று இருப்பதன்‌ உண்மை 
யைப்‌ பொருள்களின்‌ அசைவினாலும்‌ 
கண்டுகொளளலாம்‌. காற்றில்‌ தூசு 


4. 





'இவை எல்லாம்‌ காற்றின்‌ வேலை. 
பண்டைக்காலத்தில்‌ பாய்மரக்‌. கப்பல 
கள்‌ காற்றின்‌ உதவியால்‌ செலுத்தப்‌ 
ட்டன. கப்பலில்‌ அகன்று விரிந்த 





பாய்மரக்‌ கப்பல்‌ 


 யாயமர்ங்களைக கட்டிவைப்பார்கள்‌. 
 காறறு அவற்றில்‌ மோதிக்‌ கப்பலைத்‌ 
. தள்ளும்‌. i 
கடலில்‌ வீசும்‌ காற்று, கடல்‌ 
நீரைக்‌ தள்ளி அலைகளை உண்டாக்கு 
இன்றது. புயற்காற்றினல்‌ கடலில்‌ 
கொந்தளிப்பு ஏற்படும்‌, பெரிய அலைகள்‌ 


ட்‌ 


்‌ மரக்கலங்களைக்கூடக்‌ கவிழ து விடும்‌; 
கரையின்‌ ஓரங்களில்‌ உள்ள பாை ற. 
களை த்‌ தூள்‌ தூளாககும்‌. ர 

ஒரு சிறிய புட்டியில்‌ இருக்குது 
காற்று, வெளியில்‌ வருவதற்கு முன 
னால்‌ வேறு எதையும்‌ உள்ளே விடாது 
என்பதைக்‌ கண்டோம்‌. காற்று கப்ப. 
லைத்‌ தள்ளும்‌. கடலில்‌ அலைகளை உண்‌ 
டாக்கும்‌என்பதையும்கெரிந்து கொண்‌ 
டோம்‌. நிலத்தைப்‌ போன்றும்‌ நீரைப்‌ 
போன்றும்‌ காற்றும்‌ லா உண்மையாஷ 
பொருள்‌ என்பதையும்‌ உணர்‌௩௦ தாம்‌. 
எங்கெல்லாம்‌ ஒன்‌ றுமில்லை என்று நாம்‌ 
எண்‌ ணுகன்றோமோ, அங்கெல்லாம்‌ நம்‌ . 
கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌ காற்று 
நிறைந்தே இருக்கும்‌ என்றும்‌ க்கி, 
கொண்டோம்‌. 


்‌_.. இனி,கா ற்‌ றின்‌ வேலையைப்‌ ப me )நிப்‌ 
தை I ஷி 





2. வேலைக்கு உதவும்‌ காற்று 
டக காற்று மரக்கல களை அசைப்பதை 
நாம்‌ பார்க்கிறோம்‌. இதிலிருந்து காற்று 
வேலை செய்ய உதவும்‌ எனபதைத்‌ 
தெரிந்துகொள்ளலாம்‌. - ஆனால்‌ பயன 
தரக்கூடிய வேலைகளைக்‌ காற்று எப்‌ 
பொழுதும்‌ செய்வதில்லை. நல்ல மரங்‌ 
களைக்கூடச்‌ சில வேளைகளில்‌ கழே. 
தள்ளிவிடுகின்‌ றது, 
புயற்காற்றினால்‌ கப்பல்களுககுச 
- சேதம்‌ உண்டாகிறது; அலை மோதிக்‌ 
கரையை உடை தீதுவீடும்‌. கடற்கரை 
உடைந்து போகாமல்‌ இருககும்‌ 
பொருட்டுக்‌ கல்லினால்‌ உறுதியான 
சுவர்கள்‌ கட்டிவைப்பார்கள்‌, : இவற்‌ 
றைக்கூட அடிக்கடி. பெரிய . அலைகள்‌ 

தகர்‌ தீதுவீடுவ தம்‌ உண்டு. a 


7 


ஆகவே, காற்று (9 செய்யும்‌ வேல | 
களில்‌ பெரும்பகுதி நமக்குப்‌ பயன்‌ ' 
தருவதில்லை. ஆயினும்‌, ஈம்‌ விருப்பம்‌ 
போல்‌ அதனிடம்‌ வேலை வாங்குவ: வ 
வழிகள்‌ கண்டுபிடிக்கப்‌ பட்டுள்ளன: 
மிகப்‌ பழைய காலது 
திலேயே காற்றாடி 
இயந்திரங்கள்‌ கையா. 
ளப்பட்டன. காற்றாடி. 
காற்றினால்‌ சுழல்கன 
ட றது. காற்றாடியின்‌ தகடு 
ப களில்‌ காற்று நேராகப்‌ 
படும்படி திருப்பி வைக்‌ 
கப்பட்டுள்ளன. காற்று, 
தகடுகளில்‌ மோதிச்‌ சக்கரத்தைச்‌ 
சுழற்றுகன்றது. இதன உதவியால்‌ 
மாவு இயந்திரங்களும்‌, தண்ணாக 
குழாய்களும்‌ வேலை செய்கின றன. 





NTN 
டக ட 
ஸ்ர 
ய்‌ 
- 
்‌ 
ச ட 
4 
7] 
௮7 
ட 
x 
ர 
1 யி 
ணி. ர்‌ x 
7, =~ 
[ ஷ்‌ 
ந்‌ ச 


D3, A ௬, க 
TTA 
(7 


TIL 


7 

i அச்‌ 2 ௫ 

ட] தகக? ச 
& க 

ee 

ச அ 
அ தி 





காற்றாடி இயக்திரம்‌ 


காற்று வீசும்பொழுது மடடும்‌ 
காற்றாடி வேலை செய்யும்‌, காற்று 





8 


இல்லாத நேரங்களில்‌ இயந்திரம்‌ 
நின்று போகும்‌. இங்கிலாந்தில்‌ மாவு 
அரைப்பதறகுக்‌ காற்றாடி இய 
தரங்கள்‌ பெரிதும்‌ பயன்படுகின்‌ றன. 
ஹாலந்து (௦1) நாட்டில்‌ காற்‌. 
றுடி இயந்திரங்கள்‌ மிகுதியாகக்‌ 
காணப்படுகின்றன. இந்த நாடு கடல்‌. 
மட்டத்திற்குக்‌ கீழே இருப்பதால்‌, 
மமழைத்தண்ணீர மேக்கு இடம்‌ 
இல்லாமல்‌ தேங்கி நிற்கும்‌. காற்றாடி 
இயந்திரங்களின்‌ உதவியால்‌ மழை 
நீரை இறைத்து அறுகளிலும்‌ வாய்க்‌ 
கால்களிலும்‌ செலுத்துவார்கள்‌. | 
...... இன்னொரு வகையான கா ற்றாடி 
அக்ரம்‌ மிகவும்‌ நன்றாக வேலை 
செய்கிறது. இதில்‌ நான்கு: பெரிய 
தகடுகளுக்குப்‌ பதிலாகப்‌ பல சிறிய 
தகடுகள்‌ வட்டமாக ' அமைக்கப்பட 
டுள்ளன. பெரிய தகடுகளைவிடச்‌ சிறிய 
- தகடுகள்‌ எளிதாகவும்‌: )விரைவாகவும்‌ 
(ர்‌ 


கா, கடத 


சுழல்கின்றன. காற்று. குறைவாக்‌ 
Ot . - இருக்கும்‌ பொழுது 
கூட இக காற்றடி 
இயந்திரம்‌ ட்‌ வ லை 
செய்யும்‌. 


பண்டைக்‌ த்‌ 
தில்‌ கப்பல்கள்‌ எல்‌ 
லாம்‌ காற்றின்‌ உதவி 
யால்தான்‌. செலுத்‌ 
கப்பட்டன. காற்று, 
ன பாய்‌ மரத்தில்‌ . 
பந சாத்து இரதம்‌ மோதிக்‌ கப்பலை த்‌ 
தள்ளுகின்றது. படகு காற்றுடன்‌ 
செல்லும்‌ பொழுது எளிதாக முன்‌ 
னேறிச்‌ செல்லும்‌. காற்றை எதிர்த்‌ 
துச்‌ செல்வது சற து த. கடினமாக 
இருக்கும்‌. 
படகு காற்றை எதிர்த்துச்‌ செல்வ 
தற்கு ஒருவழி உண்டு. அதன்‌ 
மூன்புறம்‌ இருக்கும்‌ கட்டையைக்‌ 
to 





காற்று வீசும்‌ பக்கத்தில்‌ இருப்பி விட்‌ 
டால்‌, காற்றின்‌ எதிர்ப்புக்‌ குை றது 
படகு முன ஏறிச்செல்லும்‌. 
எதிர்காற்று வீசினால்‌ கப்பல்‌ 
 வளைநீது வளைந்து செல்லும்‌. நேரா 
கச்‌ செல்லாமல்‌ முதலில்‌ ஒருபுறமும்‌, 
பிறகு இன்னொருபுறமும்‌ மாறி மாறிச்‌ 
செல்லும்‌. | 
இக்காலத்தில்‌ கப்பல்கள்‌ எல்லாம்‌ 
நீராவியின்‌ உதவியால்‌ இயக்கப்படு 
- இன்றன. ஆயினும்‌, பாய்கள்‌ கட்டிய 
படகுகளை இன்றும்‌ கடலில்‌ காண 
லாம்‌. - ட்‌ 
.... மேலும்‌ வயல்களில்‌ விந்த 
தானியங்களிலிருந்து பதரைப்‌ போக்கு 
வதற்கும்‌, வேறு பல வேலைகளுக்கும்‌ 
காற்று நமககு உதவியாக : இருக்‌ 
 கனறது. I Bo 


3 
eh 
௯ 


3. தாங்கும்‌ காற்று 
i ஏகேனும்‌ ஒரு பொருள்‌ காற்றில்‌ 
மோ தினால்‌ காற்று அதனைத்‌ தாங்கிக்‌ 
கொள்கிறது. 


ஒரு. தாளை எடுத்து. நேராக 
விரித்துப்‌ பிடித்து மெதுவாக விட்டு 
விட்டால்‌, அது அப்படியே காற்றில்‌ 
மிதந்து கீழே இறங்கும்‌. அது ஆடி ' 
அசைநது தரையில வநது சேரும்‌. 
காற்று அதனைத்‌ தாங்கிக்‌ கொள்வ 
தால்‌, அது மெதுவாக விழுகின்றது. , 


ஒரு தாளை. எடுத்துச்‌ செஙகுத 
தாகப்‌ பிடித்துக்‌ கழே விழும்படி செய்‌ 
தால்‌, அது காற்றைக்‌ கறிக்கொண்டு 
வீரைவாய்த்‌ தரைக்குப்‌ போய்ச்‌ சேர்‌. 
கின்றது. தாளின்‌ கூர்மையான முனை 


பதக 


யைக்‌ காற்றுத்‌ தடுப்பதில்லை. தட்டம்‌ 
போல்‌ ஏந்திய தாள்‌ ஏன்‌ ஆடிக்‌ 
கொண்டு கீழே இ றங்கிய து : ? உண்மை. 
பயில்‌ அது தன கூர்மையான முனைக 
ளால்‌ காற்றைப்‌ பிளா துகொண்டு 
கழே குரையை. னார்‌ செல்கின்றது. 
விரிந்த தாளை உ யரத்திலிருந்து. 
போட்டால்‌, அது அடி அசைந்து 
மெதுவாய்க்‌ ழே இறங்கும்‌. தாளைச்‌ 
சருட்டிப்‌ பந்துபோல்‌ செயது 
ட போட்டால்‌, அது உடனே விழுந்து 
விடுவதைக்‌ காணலாம்‌. ஒரு விரிந்த 
தாண்பும்‌, பந்துபோல்‌ சுருட்டிய தாள 
யும்‌. ஓரே வேளையில்‌ கீழே போட்டால்‌, 
பந்து மற்றத்‌ தாளைவிட அதிவிரை 
வாக்கு. தரைக்குப்போயச்‌ சோ வதைக்‌ 
காணலாம்‌. அகன்ற பொருள்களைக்‌ 
காற்று ஏந்திச்‌ செல்நிறது. கீழே 
ட்திடீ ரென்று விழாமல்‌ தாங்கிக்கொண்டு 
! மெதுவாக இறக்கிவிடுகிற து. வ, 
ட 


அ -வானவூர்‌ ' இகளில்‌ இருந்து மே 
குதிக்கும்‌ வீராகள்‌ *பாரச்சூட்‌” 
ப PARACHUTE என்‌ டண்‌ ம்‌ 


7 கயம்‌ என்ன்‌, இத்து 
ஓர்‌ அகன்ற துணியினால்‌ . 
செயயப்படுகின்றது. நாம்‌ 
ட || கைக்குட்டையினால்‌ ஒரு 
ரீ சிறிய வானக்குடை செய்ய 
வாளக்கடை லூம்‌. கைக்குட்‌ டையின்‌ | 
நான்கு முனைகளிலும்‌ நான்கு கயிறு 
களைக்‌ கட்டவேண்டும்‌. நான்கு கயிறு 
களையும்‌ ஒன்றாய்ச்‌ சேர்த்து அவை 
சேரும்‌ இடத்தில்‌ ஒரு வளையத்தைக்‌ 
ட. வெண்டும்‌, பிறகு படத்தில்‌ 
காட்டியபடி துணியைச்‌ சுருட்டி 
வானத்தில்‌ எறிய வேண்டும்‌. வானக்‌ .: 
கூடை. திறந்து மெதுவாகக்‌ கீழே 
இறங்கிவரும்‌. காற்று துணியைத்‌ ' 


44 





/ 
| ர 


லர்‌ அளவ 





தாஙகிக கொள்வதால்‌, அது 
மெதுவாய்‌ இறங்கி கக்‌ றது. 





வானக்குடை 


பெரிய வன்க அணத துணி 
யின்‌ நடுவில்‌ ஒரு தளை இ ருக்கும்‌. 
இதன்‌ வழியாக மிகுதியாகும்‌ காற்றுப்‌ 
போய்விடுவதால்‌, வானக்குடை அங்‌ 
கும்‌ இங்கும்‌ அலையாமல்‌ நேராகக்‌ 
கழே இறங்கும்‌. வானத்திலிருந்து 
குதிப்பவர்களுக்கு அடிபடாமல்‌ அவர்‌ 
களை மெதுவாய்ப்‌ பூமிக்குக்‌. பத்த 
வந்து. சேர்க்கின்றது. 


15 


273 


சிறு பிள்ளைகள்‌ பறக்கவிடும்‌ காற்‌ 
றுடி வானத்தில்‌ எங்ஙனம்‌ நிலைத்து 
நிற்கிறது? அதனை ஏர ்‌ திக்கொள்வ து 
காற்று, காற்றுக்கு எதிராகக்‌ காற்‌ 
டியை இழுக்கவேண்டும்‌. அப 





வு வானவூர்தி 

பொழுதுதான்‌ காற்று ௮ தில்‌ 
உராய்ந்து . காற்றாடியைத தாங்கிக்‌ 
கொள்ளும்‌. அதன்‌ வால்‌ அடிப்புறத்‌ 
தைக்‌ கீழே இழுத்துப்‌ பிடிக்கிறது. 
காற்றாடி, சாய்வாக நிற்காவிட்டால்‌, 
காற்றின்‌ அழுத்தம்‌ அதன்மேல்‌ படா 
மல்‌ கீழே. விழுந்‌ தவிடும்‌. காற்று 
வீசம்‌ பக்கமாய்க்‌ கா ப்பன்‌ இழுத்‌ 

“16 


தாலும்‌ அது கழே விழுக்துவீடும்‌: 
காற்றுக்கு எதிராக இழுத்தால்தான்‌ 
காற்றாடி நன்றாய்ப்‌ பறககின்றது. 
. ஏரோப்ளேன்‌ என்று சொல்லும்‌ 
வான வூர்தியும்‌ கா ந்றாடியைப்‌ போன்‌ 
மதுதான்‌. வானவூர்தீ தியின்‌ பெரிய 
இறக்கைகளைக்‌ காற்று ஏந்திச்‌ செல்‌ 
கிறது. இதுவும்‌ காற்றாட யைப்‌ போல்‌ 
காற்றிலை தாங்கப்படுகின்‌ றது. காற 
முடியின்‌ வால்‌ அடிப்புறத்தை இழத 
அக காற்றில்‌ பொருநத வைப்பதைப்‌ 
போல்‌ வானவுூர்தியின்‌ இயந்திரம்‌ 
அதைக்‌ கீழ்நோக்கி அமுக்கி வானவூர்தி 
கவிழந்து போகாமல்‌ ஓடும்படி செய்‌ 
கிறது. காற்றிற்கு எ திர்ப்புறமாக 
இழுப்பதற்குக்‌ காற்றாடியில்‌ நூல்‌ 
கட்டி இருக்கிறது. அதைப்போலவே 
வானவூர்தியைப்‌ பீடித்து இழுப்ப 
தற்கு அதன்‌ முன்புறத்தில்‌ சுழலும்‌ 
தகடுகள்‌ (PROPELLERS) வைக்கப்பட்டுள்‌ 


ன்‌ 


ளன. : வானவூர்தி விரைந்து செல்லா 
ஹி அதனைக காற்றுத்‌ தாங்க 
முடியாது. ஊர்‌ தி கீழே விழுந துவிடும்‌. . 

வானவூர்‌ தி திரும்புவதற்கும்‌, 
மேலே ஏறுவதற்கும்‌, கீழே இறங்குவ 
தற்கும்‌ கருவிகள்‌ அமைக்கப்பட 
டிள்ளன. இநத . வேலைகள்‌ எல்லாம்‌ 
காற்றின்‌ அழுத்தததினால்‌ நடைபெறு 
கின்றன. வலப்புறத்தில்‌ அழுத்தம்‌ 
ஏற்படும்படி செய்தால்‌ வானவூ தியின்‌ 
ஓட்டம்‌ குறைந்து அது வலப்புறம்‌ 
திரும்பும்‌. இடப்புறம்‌ அழுந்தும்படி 
செய்தால்‌ இடப்புறம்‌ திரும்பும்‌. 
இங்ஙனமே மேல்புறத்தில்‌ அழுக தினால்‌ 
ஊர்தி கீழே இறங்கும்‌. கீழ்ப்புறத்தில்‌: 
காற்றின்‌ அழுத்தம்‌ ஏற்படும்படி 
செய்தால்‌ வானவூர்தி மேல்கோககிச்‌ 
செல்‌ லும்‌, 

பறவைகளும்‌ காற்றின்‌ உதவியால்‌ 
தான்‌... வானத்தில்‌ ப றக்கின் றன... 


18. 


பறத்கும்பொழுது இறக்கைகளை விரித்‌ 
துக்‌ கொள்கின்றன. காற்று இறக்கை 
களை ஏந்திச்‌ செல்கிறது. | 
மனிதர்களும்‌ இறக்கைகள்‌ கட்டிக்‌ 
கொண்டு பறவைகளைப்போல்‌ பறப்ப 
தற்கு முயற்சி செய்தார்கள்‌. ஆனால்‌, 
அது முடியவில்லை. பறவையின்‌ உடலைக்‌ 
காட்டி லும்‌ நமது உடல்‌ மிகப்‌ பெரியது. 
அதற்கு ஏற்றபடி மிகப்‌ பெரிய 
இ றக்கை வேண்டும்‌. அந்த இ றக்கை 
தான்‌ வானவூர்தியில்‌ அமைக்கப்பட 
டிருக்றெது. வானவூ தியின்‌ உதவி 
யால்தான்‌ நாம்‌ வானத்தில்‌ பறக்க 
முடியும்‌. வானவூர்தியின்‌ இறக 
கைகள்‌ மிகப்‌ பெரியனவாய இருப்ப 
தால்‌, அதை வீரைவுடன்‌ காற்றில்‌ 
இழுத்துச்‌ செல்வதற்கு ஓர்‌ இயந்திர 
மும்‌ வேண்டி இருக்கின்றது. ்‌ 
பறவையின்‌ உடல்‌ மிகச்‌ ச றியது. 
அதன்‌ எலும்பு எடை குறைத்து 


19. 


குழாய்போல்‌ .அமைந்திருக்கின்றது. 
இதனால்தான்‌ . பறவைகள்‌ எளிதாகப்‌ 
பறக்க முடிகின்றது... இறக்கைகள்‌ 
அவை பறப்பதற்குப்‌ பெரிதும்‌ 
த்த உதவுகின்‌ றன. | 


ஈக்களும்‌, வண்டுகளும்‌, பறவை 
இனங்களும்‌ காற்றின்‌ உதவியால்தான்‌ 
பறக்கின்‌ றன... .இறக்கைகள்‌ காற்றில்‌ 
மோதி அவற்றின்‌ சிறிய உடல்களைக்‌ 
காற்றில்‌ மிதக்கும்படி செய்கின்றன. 

இவையெல்லாம்‌ காற்றின்‌ தாங்‌ 
கும்‌ சகதியால்‌ நடைபெறுகின்‌ றன... 
வானவெளியில்‌ நிறைந்து நிற்கும்‌ 
காற்று ௦ எவ்வாறு எல்லாம்‌ உதவி. செய்‌ 
கின்றது என்று பார்த்தீர்களா? ப 


ட காற்றின்‌ அழுத்தத்தைப்‌ பற்றி 
இனி ஈ நாம்‌ பது பந்த்‌ 


20 


4; காற்றின்‌ அழுத்தம்‌ ' 

காற்றை எதிர்த்து. நடக்கும்‌ 
பொழுது காற்றின்‌ அழுத்தத்தைத்‌ 
. தெறிந்துகொள்ளலாம்‌. எதிர்காறறு 
நம்மைத்‌ . கள்ளுவதால்‌ நடப்பதே 
கடினமாக இருக்கும்‌. . பெருங்காற்று 
மரங்களை அடியோடு சாய்த்துவிடும்‌. 
அமைதியாக இருக்கும்பொழுது காற்‌ 
றின ' அரத! நமக்குத்‌ தெரிவ 
தில்ல அர்ப்‌ 
ஒரு கதவை உட்புறத்திலிருந்து 
ஒருவன்‌ தள்ளுவதாக வைத்துக்கொள்‌ 
வோம்‌. மற்றொருவன்‌ அதை வெளிப்‌ 
புறத்திலிருந்து தள்ளுகிறான்‌. இரு 
வரும்‌ னறேபோல்‌ தள்ளினால்‌, கதவு 
எண்ம ரக ஒருவன்‌ மற்றவனை 
விட உறுதியாகத்‌ தள்ளினால்‌, “கதவு 


21 


அசைகிறது. இங்ஙனமே காற்றின்‌ 
அழுத்தம்‌ சமமாக இருந்தால்‌, அதன்‌ 
அசைவு நமக்குத்‌ தெரிவதில்லை, ஒரு 
புறத்திலிருந்து வரும்‌ காற்று எதிரில்‌ 
வரும்‌ காற்றைவிட அழுத்தமாய்‌ வீசி 
னால்‌, உடனே காற்றின்‌ அழுத்தம்‌ 
தெரிகின்றது. அமைதியாக இருக்கும்‌ 
பொழுது நாற்புறங்களிலும்‌ உள்ள 
காற்று ஒரே தன்மையாக இருக்‌: 
கின்றது என்பதை ப்பன்‌ கொள்‌ 
இறோம்‌. I 
பேனாவில்‌ மை ஊற்றும்‌ சரம்‌ 
(INK-FILLER) ஒரு சிறிய கண்ணாடிக்‌ 
'குழாயினால்‌ ஆகியது. 
அதன ஒரு முனையில்‌ ஒரு 
ரப்பா பை மாட்டியிருக்‌ 
கிறது. ரப்பர்‌ பையை 
அமுக்கினால்‌, அதன்‌ 
ப உள்ளே இருக்கும்காற்று 
மை உ ஊதிதும்‌ கருவி. வெளிமே ய்‌ போகின்றது, 


f= $ 





கண்ணாடி க்குமாயின கூர்மையான 
முனையை மைமயினுள்‌ வைத்து 
ரப்பர்‌ பையை அமுக்கினால்‌, காற்று 
கண்ணாடிக்‌ குழாயிலிருந்து குமிழிக 
ளாக வெளிப்படுவகைக காணலாம்‌. 
அமுக்குவதை நிறுத்தினால்‌, ரப்பர்‌ 
யழைய நிலையை அடைகின்றது. 
குழாயில்‌ காற்று இருந்த இடத்தில்‌ 
மை நிரம்புகின்றது. இதுவும்‌ காற்‌ 
றின்‌ அழுத்தத்தினால்தான்‌ ஏற்படு 
கிறது. உள்ளிருந்த காற்றை 
வெளியே தள்ளியதால்‌ உள்ளே 
அழுத்தம்‌ குறைந்தது. : வெளிக்காற்‌ 
றின்‌ மிகுதியான அழுத்தம்‌ மையைக்‌ . 
கண்ணாடிக்‌ குழாயின்‌ உள்ளே தள்ளு 
கிறது. 

பீச்சான்குழாயும்‌( SYRINGE ) இஃ 
போலவே வேலை செய்கின்றது. அதன்‌ 
. முனையைத்‌ தண்ணீரில்‌ வைத்துக்‌ 
கைப்பிடியைக்‌ கழே. தள்ளினால்‌, 

| a3 I 


கா ற்‌ று குமிழிகளாக வெளிக்கிளம்பு 
வதைக்‌ காணலாம்‌. 
கைப்பிடியை மேலே 
இழுத்தால்‌ கண்ணா 
பீச்சான்‌ குழாயின்‌ 
உள்ளே ஏறுகிறது. தண்‌. 
ணீரை மேலே தள்ளு 
பீச்சன்‌ குழல்‌ வது காற்றுதான. 





தண்ணீர்‌ இறைக்கும்‌ குழாயை 
_ மம ஒருபெரிய பீச்சான்‌ குழாய்‌ எனக்‌ 
கூறலா ம்‌. | 
கைப்‌ பிடியை 





மேலே ' தூக்கி 
லை, அடிப்‌ 
யூறத தில்‌ 
உள்ள கதவு 
இறந்து. தண்‌ 
ணீர்‌ மேலே ட்‌ 
தண்ணீர்க்‌ குழாய்‌ 


ஏறும்‌, கீ3ழ அமுக்கினால்‌ பகத்‌. 
அள்ள. கதவு மூடிக்கொள்ளும்‌, குழா 


ர 


யில்‌ நிறைநைத தண்ணீரா மேலே உள்ள 


பரு 


கும்‌. இதிலிருந்து காற்றின்‌ 


கதவைக்‌ திறந்துகொண்டு மூக்கின்‌ 

வரியாக வெளிப்படும்‌. 

காற்று அளக்கும்‌ கருவியில்‌ ஒரு 

குழாயும்‌, ஒரு சிறிய .கோப்பையும்‌ 
இருக்கன்‌ றன. குழாயில்‌ பாதரசத்தை 
நிரப்பிக்‌ கோப்பையிலுளள பாத 
ரசத்தில்‌ தலைகமாக நிறுத்தப்பட 
டிருக்கும்‌. காற்றின்‌ அழுத்தம்‌ மிகுதி 
யாய்‌ இருந்தால்‌, பாதரசம்‌ மேலே 
ஏறும்‌. அழுத்தம்‌ குறைந்‌ 
தால்‌, பாதரசம்‌ கழே இறங 


அழுத்தத்தைத்‌ தெரிந து 
கொள்ளலாம்‌. இக்கருவிக்கு 
பராமீட்டர்‌ (BAROMETER) என்று 
பெயர்‌. இக்கருவியில்‌ காற 
றின போக்கும்‌ மழையின்‌ காற்று அளக்‌ 

்‌ ஐ கும்‌ கருவி 
வருகையும்‌ முனனமேய 
க 





க ட 


20 


2... விரியும்‌ காற்று 
ஒரு மெல்லிய ரப்பரைப்‌ பிடித்து 
இழுத்தால்‌, அது விரிந்துகொண்டே . 
போகிறது. அதை விட்டுவிட்டால்‌, “ 
பழைய நிலையை அடைகின்றது. 
ஒரு பிரம்பை வளைத்தால்‌ வளை 
கிறது. விட்டுவிடடால்‌ முன்போலவே 
நேராக நிற்கிறது. 
இதைப்போலவே காற்றிற்கு விரி 
யும்‌ தன மை உண்டு, அதை எப்படிக்‌. ்‌ 
௮, காண்ப அது 
பர்பலுூரனில்‌ காற்றை 
அடைத்து மறுபடி. 
யும்‌ விட்டுவிட்டால்‌, 
காற்று வெளியில 
ஓடி விடுகிறது. 
பழைய நிலையை 
அடைகின்றது: பலூனை ஊ தினால்‌, 
காற்று வீரிக்து பலூனை உருண்டை ' 





£26 


ஆக்குறெது. மிகுதியாய்‌ ஊதினால்‌ 
வெடி;த்துப்போகும்‌. உள்ளே நசுக்கி 
வைக்துருக்கும்‌ காற்று விரிவடைந்து 
மூன்‌ இருந்த நிலையை அடைவதால்‌, 
ரப்பரை உடைத்துக்கொண்டு வெளிப்‌ 
படுகிறது. 
 குரையில்‌ மோதும்‌ பந்து ஏன்‌ 

குதிக்கிறது? பந்தை நசுக்கினால்‌ குழி. 
ஏற்படுகிறது. விரலை எடுத்துவிட்டால்‌, 
மீண்டும்‌ உருண்டையாக விடுகிறது. 
உள்ளே. இருக்கும்‌ காற்று அதை 
எலலாப்‌ பக்கங்களிலும்‌ ஒன்றுபோல்‌ 
அழுத்துகின்றது. குழிவிழுந்த 
இடத்தை உடனே நிரப்பி விடுகன்‌ றது. 

ஒரு ரப்பர்‌ பந்தில்‌ சுண்ணாம்பைகு 
தடவிக்‌ கழே தட்டினால்‌ அது குதிக்கும்‌ 
பொழுது தரையில்‌ வட்டமான அடை 
யாளங்கள்‌ தோன்றும்‌. அது தரையில்‌ 
மோதும்‌. இடங்களில்‌ எல்லாம்‌ ஓவ்‌ 
வொரு வட்டம்‌ ஏற்படும்‌. பந்தை ஈன்‌ 
ர 


'௦/52 


ரகத்‌ தட்டினால்‌ பெரிய வட்டங்களைக 
காணலாம்‌. ப்ந்து தரையில்‌ மோதும்‌ 
பொழுது அதன்‌ உள்ளே இருக்கும்‌ 
காற்று நசுங்குகிறது. உடனே அது - 
விரிவடைவதால்‌ பந்தை மேலே தூக்கி ' 
எறிகிறது. பந்து நசுங்கிய இடம்தான்‌ 
தரையில்‌ சுண்ணாம்பு வட்டமாகத்‌ 
தெரிகிறது. 

. பந்து ஏன்‌: ரப்பரால்‌ செய்யப 
படுகிறது? ரப்பரும்‌ காற்றும்‌ விரியும்‌ 
தன்மை உடையவை. இரண்டும்‌ : 
சேர்ந்து நன்றாய்க்‌ குதிக்கும்‌. களி 
மண்ணால்‌ ஆகிய பந்தைக்‌ கீழ 
போட்டால்‌ அது குதிக்குமா? களிமண்‌ 
பந்து தரையில்‌ மோதியவுடன்‌ தட்டை 
யாகிறது. அது பழைய நிலையை 
அடைய முடிவதில்லை. அத ற்கு விரியும்‌ 
தன்மை கிடையாது, அதைக்‌ குதிக்க . 
எடததக அனான்‌ காற்றும்‌ pe 


6... 
டவ 


6. ஈரக்காறறு 


காற்றில்‌ ஈரம்‌ எப்பொழுதும்‌ 


உண்டு. அது ஈமக்குத தெரிவதில்லை. 


ஓர அகன்ற பாத்திரத்தில்‌ சிறிது. 
தண்ணீ ஊறறிவைததால்‌, நூாளடை 
வில்‌ தண்ணீர்‌ மறை£துபோனைறது. 
ஒவ்வொரு நாளும்‌ சிறிது சிறிதாகத்‌ 
தண்ணீரா குறைந்துகொண்டே வந்து 
முழுவதும்‌ காணாமற்‌ போய்விடு 
கின்றது. தண்ணீ எனன ஆகிறது 
எனபகை நம்மால்‌ காணமுடியவில்லை. 

துணியைக காற்றில்‌ உலரவைக்‌: 


கிறோம்‌. விரித்துப்போட்டால்‌ ட்‌ 


வில்‌ உலர்ந துவிடுகிற து. 


காற்றில்‌ இருக்கும்‌ ஈரம்‌ ரீரிலிருங்ள்‌ 
தான்‌ காற்றுக்கு வருகின்றது. ஆறு 
களிலும்‌ குளங்களிலும்‌ : கடலிலும்‌: 

இருக்கும்‌ . நீர்‌... ஆவியாகிக்‌ காற்றில்‌: 
கலந்துகொண்டே இருக்கிறது. 
ஓ 


காற்றிலிருக்கும்‌' ஈரத்தைச்‌ சில 
பொருள்கள்‌. . கவா௩ ்‌ துகொள்கின்‌ றன. 


மாரிக்காலத்தில்‌ உப்பு ஈரமாகிறது, : 


அதில்‌ தண்ணீர்‌ சுரக்கின்றது. 
தண்ணீரைக கொதிக்க வைத்‌ 
தால அது ஆவியா கிறது. ஆவியைக்‌ 
கண்ணால்‌ பார்க்க முடியாது. அது 
ஜட சால... காற்றினால்‌ குளிர்ந்து 
ல்‌ அ. மிகச்‌ சிறியநீர்த்‌ திவ 
6, லைகளாக மாறுகின்‌ 
4 றது. நீர்த்‌ திவலைகள்‌ 
ஒன்று சேர்ந து 
நம்‌ கண்ணுக்குப்‌ 
புகை பால்‌ தோன்று 
கின்றன. ஒரு தட்டத்தை எடுத்து 
. நீராவிக்கு நேராகப்‌ பிடித்‌, தால்‌ தட்டத 
தின்மேல்‌ ல்‌ படிந்து கழே 
a 





நீராவி 


குளிர்ந்த பொலன்‌ களின்வெத்‌ 


ச... 


காத்றிலிருக்கம ஈரம்‌ நீர்த்துளிகளாக 


வந்து சேர்கின்றது. பனிக்கடடியால்‌ 
குளிர்ந்த நீரை ஒரு சிறிய கண்ணாடிப்‌ 
பாத்திரத்தில்‌ ஊற்றிவைததால்‌, அதன . 
தடவல்‌ சல நீர்த்துளிகள்‌ தோன . 
“ றுவதைக்‌ காணலாம்‌. பாத்திரத்தில்‌ 
இருக்கும்‌ குளிர்ந்த நீர்‌ சுற்றுப்புறத்தி 
லிருக்கும்‌ காற்றைக்‌ குளிரச்‌ செய்‌ 
தின்றது. காற்றில்‌ மறைந்து நிற்கும்‌ 
நீராவி குளிர்ந்து நாததுளிகளாகத்‌ 
தோன்றுகின்றன. . 
ச்‌ பனிக்காலத்தில்‌ விடியற்காலை 
" யில்‌ பசும்புல்லிலும்‌ இலைகளிலும்‌ நீாத 
துளிகள்‌ படிந்திருப்பதைக காணலாம்‌. 

. கடற்கரை ஓரமாக உளள மல்‌ 
நாடுகளில்‌ மிகுதியான மழை பெய்‌ 
தன்‌ றது. ஏன்‌?  கடல்காற்று மலைமேல்‌ 
மோதி மேல்நோககிச்‌ செல்கின்‌ றது. 
காற்று மேலே : விரிந்து குளிர்ச்சி 
2 அடைக து பத்தாம்‌ பொழிறெது. 


31 


7. காற்றில்‌ கலந்த பொருள்கள்‌ 


கரற்றில்‌ பல்லை ப 
பொருள்கள்‌ கலந்துள்ளன. காற்றில்‌ 
ஈரம்‌ கலந து இருப்பதைக கண்டோம்‌. 
அதுமடடுமனறு. 

புதிய ஆணிகளை எடுத்து 
ஒன்றை வெளியில்‌ போட்டு வைப 
போம்‌. . மற்றொன்றில்‌: எண்ணெய 
தடவி வெளியில்‌ வைப்போம்‌. இதைய 
போலவே ஓர்‌ ஆணியை அறைக்குள்‌ 
போட்டுவை. ம று9றான்‌ றில்‌ எண்‌ 
ணெய்‌ தடவி அறைககுள வை. 
இன்னும்‌ இரண்டு ஆணிகளை 
எடுத்து ஒன்றைத்‌ துணியில்‌ சுருட்டி 
வை; மற்றொன்றை எண்ணெய 
தடவியபீன்‌ அணியில்‌ சுருட்டி வை. , 
இவற்றை நாளடைவில்‌ பாாததுக 


32 


கொண்டே வந்தால்‌, எண்ணெய்‌ அரே. 
வாமல்‌ வெளியில்‌ வைக்கும்‌ அணி, 
விரைவில்‌ துருப்பிடித்துக்‌ கொள்கி றது. 


மற்றோர்‌. ஆணியில்‌. உடனே துருப்‌ | 


பிடிக்காமல்‌ எண்ணெய்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்கிறது, இது: அவ்வளவு விரை 
வாகத்‌ துருப்பிடிக்காது. அறையின்‌ 
உள்ளே இருக்கும்‌ ஆணிகள்‌ இன்னும்‌ 


மெதுவாகத்‌ துருப்பிடிக்கன்‌ றன. 


துணியில்‌ சுருட்டிவைக்கும்‌ ஆணிகள்‌ 
துருப்பிடிப்பதில்லை. காற்றின்‌ உதவி 
யால்தான்‌ ஆணி துருப்பிடிக்கின்‌ றது. 
காற்றிலிருக்கும்‌ உயிர்‌ வளி (000) 


. இரும்புடன்‌. கலந்து துருவாக மாறு 


இன்றது. காற்றில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கு 


- உயிர்வளியாக மறைந்து நிற்கிறது. 


ஒரு மெழுகுவா ,; த்தியை எரியச்செய்து 


அதை ஒரு கண்ணாடிப்‌ பாத்திரத்தி 
: னல்‌ மூடிலை. விளக்கு அணைந்து 
போகிறது. உள்ளே காற்று நுழைய 


வழி. இல்லை. கண்ணாடிக்குள்‌ இருக்‌ 
கும்‌ காற்றில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கு எரித்து 
போனதும்‌ விளக்கு, அணைந்து . 
போகின்றது. உயிர்வளி பொருள்களை 
எரிய வைக்கின்றது. நாம்‌ மூச்சு விடும்‌ 
போது உயிர்வளியை உட்கொள்‌ 
இரோம்‌. உயிர்வளி மார்பில்‌ உள்ள 
காற்றுப்‌ பைகளில்‌ புகுந்து நம்‌ உயிரை 
வளர்க்னெறது. உடலுக்கு வெப்பம்‌ 
உண்டாக்குவதும்‌ உயிர்வளியே; 
. நெருப்பு எரிவ தும்‌ உயிர்வளியால் தான்‌. . 
காற்றிலிருக்கும்‌ உயிர்வளியைப்‌ 
பிரித்து எடுத்துவிட்டால்‌ மீதி இருட்‌ 
பதில்‌ பெரும்பகுதி உப்புவளி (NITROGEN). 
காற்று முழுவதும்‌ உயிர்வளியாகவே 
இருந்தால்‌, எல்லாவற்றையும்‌ எரித்து 
விடும்‌. ஓவ்வொரு நெருப்புப்‌ பொறியும்‌ 
சுடர்விட்டு எரியும்‌. மக்கள்‌ உயிர்‌ 
வாழ முடியாது. ஆண்டவன்‌ பெருங்‌ : 
கருணையுடன்‌ நமக்கு வேண்டிய 
| ல்‌ 


அளவு ல்ல க ச்ச்‌ 
இருக்கின்றார்‌. 
கா றறிலிருக்கும்‌ ம ற்றொரு ள்‌ 
ர கரிவளி (CORBON DI OXIDE), இது மிகவும்‌ 
குலை றந்த அளவில்‌ வைக்கப்பட்டிருக்‌ 
கின்றது. கரிவளி இன்றேல்‌ செடி 
கொடிகள்‌ மறைந்துவிடும்‌. இலைகளில்‌. 
உள்ள துளைகளின்‌ வழியாய்ச்‌,செடிகள்‌ 
கரிவளியை உட்கொள்கின்றன. அதி 
லுள்ள கரியை அவை ஏற்றுக்கொண்டு 
தஉயிர்வளிடபை வெளிவிடுகின்‌ றன. 
கரியின்‌ உதவியால்தான்‌ செடிகள்‌ 
வளர்ச்சி அடைகின்‌ றன. 
இலையின்‌ பின்புறம்‌ பார்த்தால்‌ 
மிகச்‌ சிறிய துளைகள்‌ காணப்படும்‌. 
- பூதக்‌ கண்ணாடியின்‌ உதவியால்‌ பார்த்‌ 
தால்‌ இத்துளைகள்‌ நன்கு புலப்படும்‌. 
- இவற்றின்‌ வழியாயச்‌ செடி மூச்சு 
ட விடுகின்றது. கரிவளியிலிருநது. 
கிடைக்கும்‌ கரியினல்தான சிறிய 
I 8... ்‌ 


செடியான து மரமாக. ரட்‌ வளர்‌ 
னெறது, 
ஒரு பெரிய ஆலமரத்தைக்‌ 
டதா அும்பொழுக அது காற்றிலிருந்து - 
உண்டாயிற்று என. 


பதின்‌, றல்‌, எவரால்‌ நம்ப 
வ்‌ வு 


1 2 - 

3 முடியும? உண்மை 
. - ஷ்‌ ம 
s க NS ட ்‌ |] 
து ட தல்‌ த்த 
NN x NN: த்‌ 

RE NN x ல்‌ 

வல ஆட IN ச 

ய்‌ வட டி 

வலில 3 xe 46 

SN டு 


யாகவே காற்றிலிருக்‌ . 
கும்‌ கரிவளியைத்தான்‌ 
மரம்‌ அதன்‌ களைக 
காற்றில்‌ முளை தத மரம்‌ ளாக மாற்றி இருக்கின்‌ 3 
றது. கண்ணுக்குத்‌ தெரியாத ஒரு | 
பொருள்‌: திரட்டி உருவாக்கப்பெற்று 
அழகிய . மரமாக ஆக்கப்பட்டிருக்‌ 
கின்‌ றது. படைப்பின்‌ அற்புதங்களைக்‌ 
காணும்ம பொழுதெல்லாம்‌ இறைவன து. 
பேராற்றல்‌ டபுள்‌, றது. 








(+ 
i= 
2 


ல 
ஸ்‌ 


1/7 MARA] NE 





தலைமை நிலையம்‌ : 

79, பிரகாசம்‌ சாலை, சென்னை - 1 
கிளை நிலையங்கள்‌ : 
திகுநெல்வேலி-6. . 

மதுரை-1. கோயமுத்தூர்‌- 1. 


_ கும்பகோணம்‌-1. திருச்சிராப்பள்ளி-2. 


hs 7/6 2 
அஸ்‌ க. ௮. 


அப்பர்‌ அச்சகம்‌, சென்னை-1. 


சமர்‌ 


